Kerala Gazette No . 45 dated 15th November , 2011 . 
PART I 


Section iii 


ச 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் -சி ) துறை 
அறிக்கை 

2010 ஆகஸ்ட் 8 . 
எண் 8732 / ச . இ . சி . 1 / 2010 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1932 சிராவணம் 17 . 


2010 ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் 
செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2010 - ன் அவசரசட்ட 


ம் எண் 33 


2010- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் ( திருத்த) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியொன்றாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1994 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முகவுரை. - 1994 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் சட்டத்தை பின்வரும் 
நோக்கங்களுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

2010- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010- ன் 19 ) 
2010 மே மாதம் 15ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டபடியாலும் ; 


2 


2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2010 ஜூலை 29ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் 
மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் 
கொண்டுவருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213 வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு (2)- ன் 
துணை உட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் மேற்கூறிய அவசரச்சட்டம் 
2010 ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 


மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , 
தாம் துரித நடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலைகள் நிலவில் 
உள்ளன என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் விதித்தொகுப்பு 213- ன் 
உட்பிரிவு (1)- ன்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பரம் செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த அவசரச்சட்டம் 2010- ன் 
கேரள பஞ்சாயத்துராஜ் (திருத்த ) அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2010 மே மாதம் 17ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்பட வேண்டும் . 

2 . 1994- ன் 13-வது சட்டம் தற்காலிகமாகத் திருத்தம் செய்யப்படல் . -- 
இந்த அவசரச்சட்டம் நடைமுறையிலிருக்கும் காலத்தில் 1994 - ன் கேரள 
பஞ்சாயத்துராஜ் சட்டத்திற்கு (1994 - ன் 13 ) (இதன் பின்னர் முதன்மைச் 
சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 
3 . பிரிவு 4ன் திருத்தம் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 4- ல் , 

(1) துணைப்பிரிவு ( 2)- லும் காப்புவாசகத்திலும் , " கிராம பஞ்சாயத்தின் 
என்ற சொற்களுக்கு பதிலாக , அவை வரும் இடங்களிலெல்லாம் “ கிராம 
பஞ்சாயத்தினுடையவோ அல்லது புளோக் பஞ்சாயத்தினுடையவோ " என்ற 
சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

(2 ) துணைப்பிரிவு (3)-ல் , " கிராம பஞ்சாயத்தில் " என்ற சொற்களுக்கு 
பதிலாக " அதாவது புளோக் பஞ்சாயத்தில் என்ற சொற்கள் இணைக்கப்பட 
வேண்டும் . 


4 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . (1 ) 2010- ன் கேரள பஞ்சாயத்துராஜ் 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 19 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் 
கீழ் செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த 
அவசரச்சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


